( C ) 


தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TN / CCN / 467 / 2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 4. 00 காசு 


-FFSEET 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெ 


வெல்லும் 


எண் 18 ] 


சென்னை , புதன்கிழமை , மே 2 , 2018 
சித்திரை 19 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கைகள் 


[ அரசாணை (2D ) எண் 6 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 25 ஜனவரி 2018 .) 


1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 / 1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவின் (b ) பகுதியிலும் , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
வெளியிடக் கருதியுள்ள கீழ்க்காணும் அறிவிக்கையின் வரைவு , இதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக மேற்சொன்ன 
சட்டத்தின் 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , இதனால் வெளியிடப்படுகிறது . 


(2 ) இந்த வரைவு அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு 
முடிவடையும் நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன இரண்டு திங்கள் 
கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , இது தொடர்பாக எவரிடமிருந்தேனும் வரப்பெறும் மறுப்புரை அல்லது கருத்துரையை 
தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை எவையேனும் இருப்பின் , அதனை 
சென்னை - 600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் வாயிலாக , தமிழ்நாடு அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் 
மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 

, 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 10 - 07 - 2013 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் - || பிரிவு 2 - இல் , 467 முதல் 469 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II( 2)/ LE/ 472 /2013 ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு 
மாநிலத்தில், கீழ்க்காணும் விவர அட்டவணையின் ( 1 ) ஆம் நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள வகைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு 
வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் (2) ஆம் நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 


[ 1 ] 


DTP -II-2-(18 ) (T Sup ) - 1 


விவர அட்டவணை 
கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் வகைகள் 


திங்கள் ஒன்றிற்கான குறைந்த அளவு ஊதிய வீதங்கள் 
மண்டலம் - A மண்டலம் - B மண்டலம் - C மண்டலம் - D 
(1 ) (2 ) 

(3 ) ( 4) 
ரூ . காசு 

ரூ . காசு ரூ . காசு ரூ . காசு 


5960 .00 


5910. 00 


5858 .00 


5818 .00 


5548 . 00 


5496 . 00 


5446 . 00 


5396 . 00 


1 . பொது வகையினர்: 
1 . மேலாளர் 
2 . விற்பனை மேலாளர் 
3 . கள அதிகாரி 
4 . வளர்ச்சிப் பணி அலுவலர் 
5 . அலுவலகப் பொறுப்பாளர் 
6 . உதவி மேலாளர் 
7 . கணக்காளர் 
8 . மேற்பார்வையாளர் 
9 . விற்பனை நிருவாகி 
10 . கொள்முதல் செய்பவர் 
11 . பண்டகசாலைக் காப்பாளர் 
12 . முகவர் 
13 . விற்பனை மேம்பாட்டுப் 

பணியாளர்கள் 
14 . காசாளர் 
15 . எழுத்தர் 
16 . தட்டச்சர் மற்றும் எழுத்தர் 
17 . தட்டச்சர் 
18 . சுருக்கெழுத்தர் 
19 . விற்பனையாளர் 
20 . விற்பனைப் பிரதிநிதி 
21. ஏலம் விடுபவர் 
22 . வணிகத் தொழிலாளர் 
23 . பட்டி தயாரிப்பவர் 
24 . பட்டிக்குத் தொகை 

வசூலிப்பவர் 
25 . பதிவு செய்யும் எழுத்தர் 
26 . பட்டி எழுத்தர் 
27 . கிடங்குக் காப்பாளர் 
28 . உதவி விற்பனையாளர் 
29 . கிடங்குப் பொறுப்பாளர் 
30 . உதவிக் கணக்காளர் 
31 . வரவேற்பாளர் 
32 . லைன்மேன் 


5507 . 00 


5446 . 00 


5387 .00 


5338 . 00 


5457 . 00 


5396 . 00 


5338 . 00 


5285 . 00 


5275 .00 


5218 . 00 


33 . சரிபார்ப்பு எழுத்தர் 
34 . பாதுகாப்புக் காவலர் 
35 . எடை போடுபவர் 
36 . ஓட்டுனர் 
37 . ஏவலாள் 
38 . காவலாள் 
39 . கடை உதவியாள் 
40 . துணையாள் 
41 . சிப்பம் கட்டுபவர் 
42 . உதவியாள் 
43 . பொருள்களை 
வழங்குபவர் 

5396 . 00 

5338 . 00 
44 . செய்தியாள் 
45 . மின்தூக்கி இயக்குபவர் 
46 . கடைச் சிப்பந்தி 
47 . தண்ணீ ர் கொடுப்பவர் 
48 . பெருக்குபவர் 
49 . தோட்டக்காரர் 
50 . துப்புரவுப் பணியாளர் 
III. சிறப்பு வகைப் பணியாளர்கள் 
(1) இரசாயன மற்றும் மருந்துப் பொருள் விற்பனைக்கடை 
( அ ) மருந்தாக்குநர் 

5960.00 

5910. 00 
( ஆ ) வேதியியல் வல்லுநர் 
( இ ) மருந்து கலப்பவர் 

5507 .00 

5446 . 00 
( 2) முடிதிருத்தும் நிலையம் / அழகு நிலையம் 
( அ ) முடி திருத்துபவர் 
( ஆ ) முடி வெட்டுபவர் 

5548 . 00 

5496 . 00 
( இ ) அழகுபடுத்துபவர் 
( 3) நிழற்படமெடுக்கும் நிலையங்கள் 
( அ ) நிழற்படம் எடுப்பவர் 

5507 . 00 

5446 .00 
( ஆ ) நிழற்படக் கலைஞர் 
( இ ) நிழற்பட உதவிக் 
கலைஞர் 

5457 . 00 

5396 . 00 
( ஈ ) நிழற்பட உதவியாளர் 
(4 ) பழுது பார்க்கும் கடைகள் 
( கடிகாரம் / வானொலிப் பெட்டி / மிதிவண்டி ) 
( அ ) கடிகாரம் பழுது பார்ப்பவர் 
( ஆ ) வானொலிப் பெட்டி 
பழுது பார்ப்பவர் / 

5548 . 00 

5496 . 00 
சரிபார்ப்பவர் 
( இ ) ஒலி / ஒளிக் கருவி பழுது 
பார்ப்பவர் / சரிபார்ப்பவர் 
( ஈ ) மிதிவண்டி பொருத்துபவர் 5396 . 00 

5338 . 00 


5858 . 00 


5818 . 00 


5387 . 00 


5338 . 00 


5446 .00 


5383. 00 


5387. 00 


5338 .00 


5338 .00 


5285 . 00 


5446 .00 


5396 . 00 


5275 . 00 


5218 . 00 


DTP -II- 2- ( 18 ) ( T Sup ) - 1a 


DTP - II -2-( 18 ) ( T Sup ) - 2 


DTP-II- 2-( 18 ) ( T Sup ) = 2a 


5396 . 00 


5396 .00 


5285 . 00 


5338 .00 


5338 . 00 


5285 .00 


5338 . 00 


(5 ) மூக்குக் கண்ணாடிக் கடைகள் . 
( அ ) மூக்குக் கண்ணாடி 

5548 . 00 5496 . 00 

5446 .00 
பொருத்துபவர் / 
கண்ணாடியை அளவிற்கேற்ப 
அறுத்து சரிசெய்பவர் / 
பொருட்களை வாங்குபவர் 
( ஆ ) ரெஃப்ராக்ஷனரி பணியாளர் 
( 6) பட அச்சுக் கட்டைத் தயாரித்தல் மற்றும் இரப்பர் முத்திரை தயாரித்தல் : 
( அ ) செதுக்கி எடுப்பவர் 
( ஆ ) பட அச்சு கட்டைத் 

5548 . 00 5496 .00 

5446 . 00 
தயாரிப்பவர் 
( இ ) செதுக்கும் பணி 

5457 .00 5396 . 00 

5338 . 00 
உதவியாளர் 
( ஈ ) வண்ண ம் பூசுபவர் / 

5507 . 00 5446 . 00 

5387 . 00 
ஓவியர் 
(7 ) மின்விளக்கு , ஒலிபெருக்கி பழுதுபார்க்கும் கடை : 
( அ ) மின் பணியாளர் / 
கம்பியாளர் / மின்கருவி 
பழுதுபார்ப்பவர் 

5507 . 00 5446 .00 

5387 . 00 
( ஆ ) உதவி கம்பியாளர் 
(இ ) ஒலிபெருக்கி இயக்குபவர் 5457.00 5396 . 00 

5338 . 00 
( 8) நோய்குறி கண்டறிவதற்கான பரிசோதனைக் கூடம் : 
( அ ) ரேடியோகிராஃபர் 
( ஆ ) எக்ஸ் - கதிர் 
படமெடுப்பவர் 

5507. 00 5446 . 00 

5387 . 00 
( இ ) பரிசோதனைக்கூடத் 
தொழில்நுட்பப் பணியாளர் / 
பகுப்பாய்வாளர் 
( 9) சீட்டு நிதி நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவுச் சங்கங்கள் . 
( அ ) தலைமைக் கணக்காளர் 
( ஆ ) அலுவலகக் கண்காணிப்பாளர் 5548 . 00 

5496 . 00 

5446 . 00 ) 
( இ ) செயலாளர் 
(ஈ ) தணிக்கையாளர் 
( உ ) நேர்முக உதவியாளர் 
( ஊ ) இளநிலை வளர்ச்சி 

5507 . 00 5446 . 00 

5387 . 00 
அலுவலர் 
( எ ) சட்ட உதவியாளர் 
( 10 ) உணவகம் - உறைவிடம் : 
( அ ) அறைப் பையன் 
( ஆ ) வாடிக்கையாளர் 

5396 . 00 5338 . 00 

5275. 00 
திரட்டுபவர் 
( இ ) கொத்தனார் 
( ஈ) குழாய் பணியாளர் 

5507 . 00 5446 . 00 

5387 .00 
( உ ) வண்ண ம் தீட்டுபவர் 
( ஊ ) மின் பணியாளர் 
(11) அறைகலன்கள் : 
( அ ) தச்சர் 
( ஆ ) மெருகேற்றுபவர் 

5548 . 00 5496 . 00 

5446 . 00 
( இ ) பிரம்புப் பணியாளர் 


5396 . 00 


5338 . 00 


5218 . 00 


5338 . 00 


7. 00 


5396 . 00 


5546.00 


5548 . 00 


5496.00 


5496 . 00 


- 546.00 - 5395.00 


5446 . 00 


5396 . 00 


5396 . 00 


5338 .00 


5275 . 00 


5218 . 00 


5507. 00 


5446 .00 


5387 . 00 


5338 .00 


5548 . 00 


5496 . 00 


5446 . 00 


5396 . 00 


5548 .00 


5496 .00 


5446 . 00 


5396 . 00 


( 12 ) பல்வகைப் பணியாளர் . 
( அ ) இசைக் கருவி கடையில் 
உள்ள தொழில்நுட்பப் 
பணியாளர் 
( ஆ ) குடைகள் தயாரிப்புக் 
கடையில் குடையைப் 
பொருத்துதல் , தைத்தல் , 
கத்தரித்தல் ஆகிய 
பணிகளைப் புரிபவர் 
( இ ) ஆட்டோமொபைல் , 
தானியங்கி வாகனப் 
பொருட்களின் விற்பனைக் 
கடையில் மெருகேற்றுபவர் 
( ஈ ) பயண / உடைப் பெட்டி 
( சூட்கேஸ் ) அனைத்து வகைப் 
பைகள் மற்றும் பணப்பைகள் 
தயாரிப்பாளர்கள் . (தோலினால் 
செய்யப்பட்டவை தவிர) 
( உ ) பெட்ரோல் பங்க் 
பணியாளர் 
( ஊ ) நிழற்படச் சட்டம் போடும் 
பணியாளர் / சட்டம் போடும் 
பொருட்கள் வெட்டுபவர் 
( எ ) மின்தூக்கி நிறுவும் 
நிறுவனங்களில் பணிபுரியும் 
பயிற்சி பெற்ற தொழிலாளர் 
( ஏ ) குளிர்சாதனப் பணியாளர் 
( ஐ ) கடைகளில் பழச்சாறு 
மற்றம் லஸ்சி தயாரிப்பவர் 
( ஓ ) எவர்சில்வர் , அலுமினியம் 
பாத்திரக் கடைகளில் பெயர் 
பொரிப்பவர் 
( ஓ ) விறகுக்கடையில் விறகு 
வெட்டுபவர் 
( ஔ ) டயர்களின் 
அடிப்பாகத்தை மாற்றுதல் , 
புதுப்பித்தல் , டியூப்பை 
கந்தகமூட்டி வலுவாக்கும் 
கடைகளில் டயர் கிரைண்டர் 
புதுப்பித்தல் . 
( க ) பண்டகச்சாலை , சேமிப்புக் 
கிடங்கு , இருப்பு வைக்கப்படும் 
அறை ஆகியவற்றில் உலா 
வைத்தல் , இருப்பு வைத்தல் , 
தூய்மைப்படுத்துதல் , 
அபாரம் ஏற்றுதல் பாரம் 
இறக்குதல் ஆகிய பணிகளில் 
ஈடுபட்டுள்ள பணியாளர்கள் 
( கா ) நிருவாகப் பணிநிலை , 
எழுத்துப் பணிநிலை மற்றும் 
மேற்சொன்ன வகைப்பாடுகள் 
எதிலும் சேராத பணி 
ஆகியவை தவிர , அனைத்துக் 
கடை மற்றும் வணிக 
நிலையங்களில் பணிபுரியும் 
பொதுவான பணியாளர்கள் . 


5457 . 00 


5396 . 00 


5338 . 00 


5285 . 00 


5507. 00 


5446 .00 


5387 .00 


5338 .00 


5457 .00 


5396 .00 


5338 . 00 


5285 . 00 


5507 .00 


5446 .00 


5387 . 00 


5338 . 00 


5396 . 00 


5338 . 00 


5275. 00 


5218 . 00 


5396 . 00 


5338 . 00 


5275 . 00 


5218 . 00 


விளக்கங்கள் : - (1) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்த அளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் பணியாளர்களுக்கு 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(i ) அகவிலைப்படியானது , 2010ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 

இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2010 = 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள் ஆகும் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் திங்களொன்றுக்கு ரூ . 32 . 40 
( முப்பத்து இரண்டு ரூபாய் நாற்பது காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


(ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலைக் குறியீட்டினை அடிப்படையாகக் 

கொண்டு , ஒவ்வோர் ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 


( iii ) முந்தைய ஆண்டின் ( அதாவது ஜனவரி முதல் டிசம்பர் வரையில் ) சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு எண் 

அடிப்படையில் , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
( 2 ) மண்டலங்களின் வகைப்பாடு பின்வருமாறு : 
( i) மண்ட லம் ஏ : | 

அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் சிறப்பு நிலை நகராட்சிகள் . 
( ii ) மண்ட லம் பி : 

சிறப்புநிலை நகராட்சிகள் அல்லாத ஏனைய அனைத்து நகராட்சிகள் . 
( iii ) மண்ட லம் சி : 

அனைத்து நகரியங்கள் , பேரூராட்சிகள் மற்றும் பாளையங்கள் 
( iv ) மண்ட லம் டி : 

(ஏ ), ( பி ) மற்றும் (சி ) ஆகிய மண்டலங்களில் குறிப்பிட்டுள்ள பகுதிகள் நீங்கலாக ஏனைய அனைத்துப் பகுதிகள் . 
( 3) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 
( 4 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26ஆல் வகுக்க வேண்டும் . 


( 5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்த அளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை. 


[ அரசாணை ( 2D ) எண் 11 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 6 பிப்ரவரி 2018 .) 


தொழில்/ தொழிலாளர் மற்றும் கூட்டுறவுத் துறையின் 21 - 10 - 1960 ஆம் நாளிட்ட 4844 ஆம் (நிலை ) எண் அரசாணையில் 
உள்ளாடைகள் தயாரிப்புத் தொழிலில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு குறைந்தளவு ஊதிய வீதங்கள் நிர்ணயிக்கப்பட்டு , அதன் பின்னர் 
உள்ளாடைகள் தயாரிப்புத் தொழிலில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு குறைந்தளவு ஊதிய வீதங்கள் திருத்தியமைக்கப்படாததாலும் . 


மேற்சொன்ன தயாரிப்பில் சேர்க்கப்பட்டுள்ள பின்னலாடை உட்பட உள்ளாடைகள் தயாரிப்புத் தொழிலில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு 
குறைந்தளவு ஊதிய வீதங்கள் நிர்ணயிக்கப்படாததால் , 1947 ஆம் ஆண்டு தொழிலகத் தகராறுகள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 
14/ 1947 ) 12 (3 ) ஆம் பிரிவின் கீழ் மேற்சொன்ன தொழிலாளர்களுக்கும் வேலையளிப்போருக்கும் இடையே ஊதிய உடன்பாடு ஏற்பட்டது . 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நல துணை ஆணையாளர் முன்னிலையில் 16 - 02 - 2012 ஆம் நாளிட்ட ந .க . எண் . 2/1083/ 2012 - ல் 
இறுதி உடன்பாடு ஏற்பட்டு , அது 31 - 01 - 2012 லிருந்து 29 - 01 - 2016 வரையில் செயலில் இருந்தாலும் . 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறையின் 12- 07 - 2012 ஆம் நாளிட்ட 111 ஆம் (நிலை ) எண் அரசாணையில் 
பின்னலாடை தொழில் உட்பட உள்ளாடைகள் தயாரிப்புப் பணியாளர்களுக்கான குறைந்தளவு ஊதிய வீதங்களை அரசு திருத்தியமைக்க 
முடிவு செய்து அதற்கிணங்க 1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/ 1948 ) 5 (1 ) ( a ) 
பிரிவின் கீழ் உள்ளாடைகள் மற்றும் பின்னலாடை தயாரிப்புப் பணியாளர்கள் மற்றும் வேலையளிப்பவர்கள் ஆகியோரையும் சேர்த்ததன் 
மூலம் குழு ஒன்றை ஏற்படுத்தியதாலும் . 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1) த் துறையின் 10 - 10 - 2014 ஆம் நாளிட்ட 59 ( 2D ) எண் அரசாணையில் தையல் தொழில் 
செய்பவர்களுக்கான குறைந்தளவு ஊதிய வீதங்கள் திருத்தியமைக்கப்பட்டு அதில் தையல் தொழிலின் கீழ் வருகிற ஏற்றுமதி ஆடைகள் 
தயாரிப்புக்காக தனியாக ஊதியங்கள் நிர்ணயிக்கப்பட்டதாலும் . 


திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவர் அவருடைய 16 - 01- 2014 மற்றும் 30 - 01 - 2015 ஆம் நாளிட்ட கடிதங்களில் தொழிலாளர் 
நல ஆணையாளரிடம் தெளிவுரை கோரி முறையீடு செய்து அதற்கு தொழிலாளர் நல ஆணையாளர் 4 - 2 - 2015 ஆம் நாளிட்ட 
z3/ 57821/2014 ஆம் எண் கடிதத்தில் உள்ளாடைகள் தயாரிப்பு பணியாளர்களுக்கான திருத்தியமைக்கப்பட்ட குறைந்தளவு ஊதிய 
வீதங்களை நிர்ணயிப்பதற்கு மேற்சொன்ன பத்தி 3 இல் தெரிவிக்கப்பட்டவாறு ஒரு குழு தனியாக அமைக்கப்பட்டு பின்னலாடை 
தயாரிப்புத் தொழிலை ஒரு துணை நிறுவனமாகக் கருதுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தெளிவுரை அளித்துள்ளதாலும் . 


உள்ளாடைகள் மற்றும் பின்னலாடை தொழிலின் பணி நிபந்தனைகளை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட பின்னர் . 1948 ஆம் 
ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 5 (1 ) ( a ) பிரிவின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட குழு தலைவர் 
குறைந்தளவு ஊதியங்கள் ஆலோசனை குழு / தொழிலாளர் நல துணை ஆணையாளர் கோயம்புத்தூர் - 18 , 10 - 07 - 2014 ஆம் நாளிட்ட 
ந .க . எண் . ஆ3/6075/ 2012 - ல் அரசுக்கு அதன் அறிக்கையை அளித்துள்ளதாலும் . 


மேற்சொன்ன அறிக்கையின் அடிப்படையிலும் குறைந்தளவு ஊதியங்கள் ( அரசு ) ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தும் , 
அரசு , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 ) த் துறையின் 27 - 1 - 2016 ஆம் நாளிட்ட 5 ஆம் (2D ) எண் அரசாணையை அரசு 
வெளியிட்டதாலும் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1 )த் துறையின் 10 -10 - 2014 ஆம் நாளிட்ட 59 ஆம் ( 2D ) எண் அரசாணையில் ஏற்றுமதி 
ஆடை தயாரிப்புக்காக தனியானதொரு தலைப்பு உள்ளதால் தையல் தொழிலுக்குப் பொருந்தக்கூடிய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( J1 ) த் துறையின் 10 - 10 - 2014 ஆம் நாளிட்ட 59 ( 2D ) எண் அரசாணையின் கீழ் பின்னலாடை உட்பட உள்ளாடைகள் தயாரிப்பின் 
ஏற்றுமதி வருகின்றதா என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளதாலும் . 


27 முதல் 51/ 2017 ஆம் எண்கள் வரையிலான சீராய்வு மனுவில் மாண்பமை சென்னை உயர் நீதிமன்றம் 27 - 04 - 2017 ஆம் 
நாளிட்ட அதன் ஆணையில் தொடர்புடைய அரசாணைகளின் பொருந்தும் தன்மை குறித்து தெளிவுரை கோருவதற்கு , அரசை 
அணுகவேண்டும் என உத்தரவிட்டதாலும் . 


பின்னலாடை தயாரிப்பு உட்பட உள்ளாடைகள் தயாரிப்புக்காக , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 ) த் துறையின் 
27 - 01 - 2016 ஆம் நாளிட்ட 5 ( 2D ) எண் அரசாணையை செயல்படுத்துவதில் உள்ள ஐயப்பாடுகளைக் களையும் பொருட்டு 
குறைந்தளவு ஊதியங்கள் ( அரசு ) ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்து மேற்சொன்ன அரசாணையில் திருத்தம் செய்வதற்கு 
அரசு முடிவு செய்துள்ளதாலும் . 


எனவே , தற்போது 1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/ 1948) 10 ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1) உட்பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் குறைந்தளவு ஊதியங்கள் 
( மாநிலம் ) ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்து 17 - 02 - 2016 ஆம் நாளிட்ட பாகம் - || பிரிவு 2 - இல் 127 ஆம் பக்கத்தில் 
வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II(2)/ தொ வே வா / 120/2016 ஆம் எண் அறிவிக்கையில் பின்வரும் 
திருத்தத்தை இதனால் செய்கிறார் அதாவது : 


திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையின் விவர அட்டவணையின் இறுதியில் பின்வரும் விளக்கம் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் 
அதாவது . 


"விளக்கம் . இந்த விவர அட்டவணையின் நோக்கத்திற்காக உள்ளாடைகள் தயாரிப்பில் ஏற்றுமதி அல்லது உள்நாட்டு 
நோக்கத்திற்கான பின்னலாடை தயாரிப்பும் அடங்கும் . " 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (2D ) எண் 17 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 )த் துறை , 15 பிப்ரவரி 2018 .) 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 /1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) 
பகுதியிலும் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , வெளியிடக் கருதியுள்ள 
கீழ்க்காணும் அறிவிக்கையின் வரைவு , இதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு , இதனால் வெளியிடப்படுகிறது . 


(2 ) இந்த வரைவு அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் 
நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் , பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால அளவான இரண்டு 
திங்கள் முடிவடைவதற்கு முன்னர் , இது தொடர்பாக , எவரிடமிருந்தேனும் வரப்பெறும் யாதொரு மறுப்புரை அல்லது கருத்துரையை 
தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை 
சென்னை - 600 006 இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் மூலம் அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் ( b) 
பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 11 - 09 - 2013 - ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II-பிரிவு 2 - ல் , 616 முதல் 617 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II (2)/LE/ 698/2013 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாக , 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , கீழ்க்காணும் விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநிலத்தில் 
சவ்வரிசி தயாரிப்புத் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்கக் குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த 
விவர அட்டவணையில் ( 3) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 


பலை 


விவர அட்டவணை 
சவ்வரிசி தயாரிப்புத் தொழிலில் வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் வகை 


தொடர் 
எண் 


குறைந்தளவு அடிப்படை 
ஊதியங்கள் 
ரூ . காசு 


உரிப்பவர்கள் ( செய்யும் வேலைக்கேற்ற ஊதியம் ) 


70 கிலோ கிராம் பை ஒன்றுக்கு 25 .30 


நசுக்கி , வகைப்படுத்தி , அரைத்து , வறுக்கும் மற்றும் ஏனைய 
பல்வகை தொழில்களில் பணியமர்த்தப்படும் தொழிலாளர்கள் 


நிலை 


252. 00 நாளொன்றுக்கு 
நிலை - || 

243.00 நாளொன்றுக்கு 
ஓட்டுநர்கள் 
நிலை - | 

6819.00 மாதமொன்றுக்கு 
நிலை - || 

6390 .00 மாதமொன்றுக்கு 
எழுத்தர்கள் 
நிலை - | 

6912.00 மாதமொன்றுக்கு 
நிலை - || 

6564 .00 மாதமொன்றுக்கு 
காவலாள் 

6390.00 மாதமொன்றுக்கு 
விளக்கங்கள் : - 1 . (i) உடல்திறன் , தேர்ச்சி , திறமை மற்றும் செய்யும் வேலையின் அளவு மற்றும் பணிமூப்பு நிலை ஆகியவற்றின் 
அடிப்படையில் நிலை - 1 மற்றும் நிலை -|| க்கு நசுக்குதல் , வகைப்படுத்துதல் , அரைத்தல் , வறுத்தல் ஆகிய தொழில்களில் பணியமர்த்தப்பட்ட 
தொழிலாளர்களை வகைப்படுத்துதல் . 


( ii) நிலை - 1 மற்றும் நிலை -II ஆக ஓட்டுநர்களை வகைப்படுத்துதல் : 

நிலை - I: முறையான பணியில் ஐந்து ஆண்டுகள் முடித்தவர்கள் . 

நிலை - II : முறையான பணியில் ஐந்து ஆண்டுகள் முடிக்கப் பெறாதவர்கள் . 
( iii ) நிலை - 1 மற்றும் நிலை - || ஆக எழுத்தர்களை வகைப்படுத்துதல் : 

நிலை -I: முறையான பணியில் ஐந்து ஆண்டுகள் முடித்தவர்கள் . 

நிலை - II : முறையான பணியில் ஐந்து ஆண்டுகள் முடிக்கப் பெறாதவர்கள் . 
( 2) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 

குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
(i ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 

இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 = 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள் ஆகும்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் , அகவிலைப்படி மாதமொன்றுக்கு ரூ . 39.65 

( மூப்பத்தொன்பது ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
(ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் 

கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 
( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக்குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 

முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

(3) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

( 4) (i ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு , மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

(ii ) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு , நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 

( 5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிளெல்லாம் , அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை பாட்டு பொருள் டப்பட்ட அச்சுத் துறை இயக்குநரால் 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


